
































































































































































































































































































































































































































































































































































































































கிறிஸ்ட்டா ரெய்னிக்‌ 
ஆறு வாத்துகள்‌ 


மூன்றும்‌ மூன்று மாய்மடுவில்‌ ஆறு வாத்துகள்‌ நீந்தினவே! 

மூன்று, சூட்டு உடம்பினவாம்‌; மூன்றோ சீதள வகையினவாம்‌! 

மூன்று, பணமில்‌ லாதவையாம்‌; மூன்றோ பெரும்பணம்‌ 
உடையனவாம்‌! 


மூன்று, மிகவும்‌ துல்லியவை; மூன்றோ பானை வயிறுடைத்தாம்‌! 


மூன்று, கணவர்‌ உடையனவாம்‌, மூன்றுக்கு மனைவியர்‌ 
இருந்தார்கள்‌ 
மூன்று, மந்த புத்தியவை; மூன்றுக்கோ கத்திபோல்‌ கூரறிவாம்‌! 
மூன்று கோபமாய்‌ இருந்தனவாம்‌; மூன்றோ தன்மையாய்‌ 
இருந்தனவே! 
மூன்று, இளமை யுடையனவாம்‌; மூன்றோ முதுமை எய்தியவை! 


மூன்று, கருமை நிறமுடைத்து; மூன்றோ வெண்மை திறமம்மா! 
மூன்று, அமைதி விரும்புபவை; மூன்றோ சண்டைக்‌ கிழுப்பவையாம்‌! 
மூன்று, உரங்க விரும்பினவாம்‌; மூன்றோ குதிக்கத்‌ துடித்தனவாம்‌! 
மூன்றோ, வால்கள்‌ பெற்றனவாம்‌; மூன்றுக்கோ குண்டிகள்‌ 
மட்டுந்தான்‌! 
மூன்றும்‌ மூன்றும்‌ எதிர்புதிராய்‌ மோதிக்‌ கொண்டே இறுதியிலே 
தோன்றிய சண்டை விளைவாக முப்பத்து மூன்றுதாம்‌ எஞ்சினவே! 
முப்பத்து மூன்று வாத்துகளும்‌ நீந்திக்‌ கிடந்தன மடுவொன்றில்‌ 
முப்பத்‌ திரண்டில்‌ பதினாறு சினந்தவை; மீதி குளிர்ந்தவையாம்‌! 


ஒதியம்‌ போன்ற ஒன்றேதான்‌ அ வலம்‌ ஒழிய எண்ணியதாம்‌; 
அதுவும்‌. இறுதியில்‌ தடுமாறி மூளை திறம்பிப்‌ போயிற்றும்‌! 




































































































































































































































































































































































































































































































































































































































































































































































